[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 3.20 Paise . 

TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 

PUBLISHED BY AUTHORITY 

No. 346 ] 

CHENNAI , WEDNESDAY , JUNE 15 , 2022 
Aani 1 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part V - Section 4 

Notification by the Election Commission of India 

NOTIFICATIONS BY THE ELECTION COMMISSION OF INDIA 

APPOINTMENT OF RETURNING OFFICER AND ASSISTANT RETURNING OFFICERS TO BE THE PRESIDING 
OFFICER FOR CONDUCT OF POLL FOR PRESIDENTIAL ELECTION , 2022 . 

No. SRO G - 23 / 2022 . 

The following Notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , 
New Delhi - 110 001 , dated 15th June , 2022 [ 25 Jyaistha , 1944 ( Saka ) ] is republished : 

No. 479/2022 ( 3 ) : - In pursuance of sub - rule ( 1 ) of Rule 9 of the Presidential and Vice - Presidential Elections Rules , 1974 , 
the Election Commission of India hereby specifies the Returning Officer / Assistant Returning Officer , mentioned in column ( 1 ) 
of the Table below , to be the Presiding Officer at the place mentioned against his / her name in column ( 2 ) of the said Table 
for the conduct of poll at the Presidential Election to be held in accordance with the Commission's notification No. 479/2022 , 
dated 15th June , 2022 : 

TABLE 

Presiding Officer 
( 1 ) 

Place of Polling 
( 2 ) 

Shri P.C. Mody , 

Room No. 63 , 1st Floor , Parliament House , 
New Delhi - 110 001 . 

Secretary - General , 

Rajya Sabha Secretariat , 

Parliament House , New Delhi - 110 001 . 

Sh . K. Raja Kumar , 

Committee Hall No. 201 , First Floor , Assembly Building , 
Velagapudi , Guntur District , 

Deputy Secretary to State Legislature , 
Andhra Pradesh , 

Andhra Pradesh . 

A.P. Legislature Secretariat , Assembly Buildings , 
Block No. 6 , Velagapudi - 522 503 , Guntur District . 

Sh . Kago Habung , 

Nokmey Namati Hall , Arunachal Pradesh Legislative 
Assembly Secretariat , Itanagar . 

Secretary , 

Legislative Assembly Arunachal Pradesh , 

Itanagar - 791 111 . 

Sh . Dulal Pegu , 

Central Hall of Assam Legislative Assembly Secretariat 
Building , Dispur 

Secretary , 

Assam Legislative Assembly Secretariat , 
Dispur , Guwahati - 781006 . 

[ 1 ] 

V - 4 Ex . ( 346 ) 


Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


NMENT 


OF T 


TRUTH 


Hr 


ALONE 


AMIL 


111 


TRIUMPHS 


2 

Sh . Pawan Kumar Pandey , 

Joint Secretary , 

Bihar Legislative Assembly , Patna . 

Sh . Dinesh Sharma 

Secretary , 

Chhattisgarh Legislative Assembly . 

Smt . Namrata Ulman , 

Secretary , 

Goa Legislature Secretariat . 

Sh . C.B. Pandya , 

Deputy Secretary , 

Gujarat Legislature Secretariat , 
Viththalbhai Patel Bhavan , Sector No. 10 , 
Gandhinagar , PIN - 382 010 . 

Sh . Rajender Kumar Nandal , 
Secretary , 

Haryana Vidhan Sabha , 

Vidhan Bhawan , Sector - 1 , 
Chandigarh . 

Sh . Yash Paul Sharma , 
Secretary , 

Himachal Pradesh Vidhan Sabha , Shimla - 171 004 . 

Sh . Syed Jawed Haider , 

Secretary - In - Charge 

Jharkhand Legislative Assembly , Ranchi . 

Smt . M.K. Vishalakshi , 

Secretary ( I / C ) , 

Karnataka Legislative Assembly , 

P.B.No.5074 , No. 121 , 1st Floor , Vidhana Soudha , 
Bengaluru - 560 233 . 

Smt . Kavitha Unnithan , 
Secretary - In - Charge , 

Kerala Legislature Secretariat , 

Room No. 510 , 1st Floor , Assembly Building , 
Legislature Complex , Thiruvananthapuram - 695 033 . 

Sh . Awadhesh Pratap Singh , 

Principal Secretary , 

Madhya Pradesh Vidhan Sabha Secretariat , 

Bhopal - 462 004 ( M.P. ) 

Sh . Rajendra G. Bhagwat , 

Principal Secretary , 

Maharashtra Legislative Secretariat , Vidhan Bhavan , Backbay 
Reclamation , Mumbai - 400 032 . 

Sh . K. Meghajit Singh , 

Secretary , 

Manipur Legislative Assembly , Chingmeirong , 
Imphal West - 795 001 . 

Smt . I.Ch. Momin , 

Secretary , 

Meghalaya Legislative Assembly Secretariat , 
M.G.Road , Police Bazar , East Khasi Hills 
District , Meghalaya , Shillong - 793 001 . 

Sh . H. Lalrinawma , 

Commissioner & Secretary , 

Mizoram Legislative Assembly . 

Smt . Khruohituonuo Rio , 

Additional Secretary , 

Nagaland Legislative Assembly Secretariat , 

Kohima - 797 001 , Nagaland . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

Presiding Officer 
( 1 ) 

Place of Polling 
( 2 ) 

Old Reading Room at First Floor of Bihar Legislative 
Assembly , Main Building . 

Committee Room No. 2 , Chhattisgarh Legislative Assembly 
Secretariat , Raipur . 

Room No. 015 , Ground Floor , VIP Block , Goa Assembly 
Complex , Porvorim . 

Banquet Hall , Fourth Floor , Viththlabhai Patel Bhavan , 
Gujarat Legislative Assembly , Gandhinagar 

Old Committee Room , Haryana Vidhan Sabha Secretariat , 
Vidhan Bhawan , Chandigarh . 

" Dr. Y. S. Parmar Library Hall , Vidhan Sabha " , Shimla . 

Tribunal Room , Room No. -GW - 042 , Jharkhand Legislative 
Assembly , Ranchi . 

Room No. 106 , 1st Floor , Vidhana Soudha , 
Bengaluru - 560 233 . 

Room No. 740 ( Parliamentary Study Hall ) , 

3rd Floor , Kerala Legislative Assembly Building , Legislature 
Complex , Vikas Bhavan P.O. , Thiruvananthapuram - 695 033 . 

Committee Room No. 2 , M - 02 ( Ground Floor ) , Indira Gandhi 
Vidhan Bhawan , Arera Hills , 

Bhopal ( M.P. ) . 

Central Hall , 4th Floor , Vidhan Bhavan , Backbay 
Reclamation , Mumbai - 400 032 . 

Committee Room , Manipur Legislative Assembly , 

Chingmeirong , Imphal , Manipur - 795 001 . 

Annexe Hall , Meghalaya Legislative Assembly , Rilbong , 
Shillong . 

Committee Room , Mizoram Legislative Assembly , Main 
Building ( 2nd Floor ) , Treasury Square , Aizawl . 

Conference Hall , Annexe Room of the Assembly Secretariat , 
Nagaland 


3 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

Presiding Officer 
( 1 ) 

Place of Polling 
( 2 ) 

Sh . Raghuram R. lyer , 

Room No. 54 ( 1st Floor ) , Odisha Legislative Assembly 
Buildings , Bhubaneswar . 

OAS ( SAG ) , Special Secretary to State Election . 
Commission , Odisha . 

Sh . Surinder Pal , 

' Committee Room A ' , Punjab Vidhan Sabha Secretariat , 
Vidhan Bhawan , Chandigarh . 

Secretary , 

Punjab Vidhan Sabha Secretariat , Sector - 1 , 
Chandigarh . 

Dr. Joga Ram , 

Room No. 751 , Rajasthan Legislative Assembly Secretariat , 
Jaipur . 

Secretary to Government , Local Self Government , 
Rajasthan , Jaipur . 

Sh . Lalit Kumar Gurung , 

Conference Room , Sikkim Legislative Assembly Secretariat . 

Special Secretary , 

Sikkim Legislative Assembly Secretariat , Namnang , Gangtok , 
Sikkim - 737 101 . 

Dr. K. Srinivasan , 

" The Committee Room " , Ground Floor , Main Secretariat 
Building , Fort St. George , 

Secretary , 

Chennai - 600 009 . 

Tamil Nadu Legislative Assembly Secretariat , 
Chennai - 600 009 . 

Sh . Ch . Upender Reddy , 

Committee Hall No. 1 , Assembly Buildings , Public Gardens , 
Hyderabad , Telangana . 

Joint Secretary , State Legislature , 
Telangana Legislature Secretariat , 

Public Gardens , 

Hyderabad- 500 004 . 

Sh . Suithuifru Mog , 

Assembly Lobby , Tripura Legislative Assembly , Agartala . 

TCS , SSG 

Sh . Mukesh Singhal , 

Room No. 321 , Uttarakhand Legislative Assembly , Dehradun . 

Secretary , 

Room No. 303 , Vidhan Sabha Bhawan , Dehradun . 

Sh . Brij Bhushan Dubey , 

" Tilak Hall " , Vidhan Bhawan , Lucknow . 

Special Secretary , 

Vidhan Sabha , Vidhan Bhawan , Lucknow - 226 001 
( Uttar Pradesh ) . 

Sh . Supratim Bhattacharya , 

Chamber of the West Bengal Legislative Assembly at 
' Assembly House ' , Kolkata . 

Secretary , 

West Bengal Legislative Assembly . 

Sh . Raj Kumar , 

Committee Room No. 01 ( Room No. 37 ) , Delhi Legislative 
Assembly , Old Secretariat , Delhi - 110 054 . 

Secretary , 

Delhi Legislative Assembly 

Secretariat , Old Secretariat , 

Delhi - 110 054 . 

Sh . R. Mounissamy , 

The Conference Hall , 4th Floor , Phase - Il Building , 

Secretary , 

Legislative Assembly Complex , No. 4 , Victor Simonel Street , 
Puducherry - 605.001 . 

Legislative Assembly Secretariat , Victor Simonel Street , 
Puducherry 605 001 . 

✔ 

( By Order ) 

NARENDRA N. BUTOLIA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 

SATYABRATA SAHOO , 
Chief Electoral Officer and 

Secretariat , 

Chennai - 600 009 , 
15th June , 2022 . 

Principal Secretary to Government , 
Public ( Elections ) Department . 


4 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

இந்தியத் தேர்தல் ஆணையம் 

புதுடில்லி , 
15 ஜூன் , 2022 

அறிவிக்கை 

எண் . 479/2022 ( 3 ) குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் 1974 ஆம் ஆண்டு தேர்தல் 
விதிகளைச் சார்ந்த 9 – வது விதியின் ( 1 ) வது துணை விதியின்கீழ் இந்தியத் தேர்தல் ஆணையம் கீழ்க்கண்ட அட்டவணையில் 
வரிசை எண் 1 - ல் குறிப்பிட்டுள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் 2022 ஜூன் 
15 ஆம் நாளிட்ட ஆணையத்தின் எண் . 479 / 2022 - ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையின்படி நடைபெறவிருக்கும் குடியரசுத் 
தலைவர் தேர்தலுக்காக அட்டவணை வரிசை எண் . 2 - ல் அவருடைய பெயருக்கு எதிரில் கண்டுள்ள இடத்தில் வாக்குச்சாவடி 
தலைமை அலுவலராக நியமிக்கப்படுகின்றனர் . 

அட்டவணை 

வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 

வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 
( 2 ) 

திரு . பி.சி. மோடி , 

முதன்மைச் செயலாளர் , 

மாநிலங்களவைச் செயலகம் , 
நாடாளுமன்ற இல்லம் , 
புதுடில்லி -110 001 . 

திரு . கே . ராஜ குமார் , 

மாநிலச் சட்டமன்ற துணைச் செயலாளர் , 
ஆந்திரப்பிரதேச சட்டமன்றச் செயலகம் , பேரவைக் 
கட்டடம் , 

பிளாக் எண் . 6 , வேளகாபுடி -522 503 , 

குண்டூர் மாவட்டம் , 

ஆந்திரப்பிரதேசம் . 

திரு . காகோ ஹபுங் 
செயலாளர் , 

அருணாசலப்பிரதேச சட்டமன்றப் பேரவை , 
ட்டா நகர் -791 111 . 

திரு . துலால் பெகு , 
செயலாளர் , 

அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
திஸ்பூர் , 

கௌஹாத்தி -781006 . 

திரு . பவன் குமார் பாண்டே , 
இணைச் செயலாளர் , 

பீகார் சட்டமன்றப் பேரவை , 
பாட்னா . 

திரு . தினேஷ் சர்மா , 
செயலாளர் , 

சட்டீஸ்கர் சட்டமன்றப் பேரவை . 

திருமதி . நம்ரதா உல்மான் , 
செயலாளர் 

கோவா சட்டமன்றச் செயலகம் , 
திரு . சி.பி. பாண்டியா , 
துணைச் செயலாளர் , 
குஜராத் சட்டமன்றச் செயலகம் , 

வித்தல்பாய் பட்டேல் பவன் , 

செக்டார் எண் . 10 , 

காந்திநகர் -382 010 . 

திரு . ராஜேந்தர் குமார் நந்தல் , 
செயலாளர் , 

அரியானா விதான் சபா , விதான் பவன் , செக்டார் -1 , 
சண்டிகார் , 


அறை எண் . 63 , முதல் தளம் , 
நாடாளுமன்ற இல்லம் , 
புதுடில்லி -110 001 . 

குழுக்கூடம் எண் . 201 , முதல் தளம் , 
பேரவைக் கட்டடம் , வேளகாபூடி , 
குண்டூர் மாவட்டம் . 
ஆந்திரப்பிரதேசம் . 

நோக்மே நமட்டி கூடம் , 
அருணாசலப்பிரதேச சட்டமன்றப் 
பேரவைச் செயலகம் , 

இட்டாநகர் . 

மையக்கூடம் , 

அஸ்ஸாம் சட்டமன்றப் பேரவைச் செயலக கட்டடம் , 
திஸ்பூர் . 

பழைய படிக்கும் அறை , 

முதல் தளம் , பிரதான கட்டடம் , 
பீகார் சட்டமன்றப் பேரவை , 

குழு அறை எண் . 2 , 

சட்டீஸ்கார் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , ரெய்ப்பூர் . 

அறை எண் . 015 , தரைதளம் , 

விஐபி ப்ளாக் , கோவா சட்டமன்ற வளாகம் , பொர்வோரிம் . 

பேன்குயிட் கூடம் , 

நான்காம் தளம் , வித்தல்பாய் படேல் பவன் , 
குஜராத் சட்டமன்ற பேரவை , காந்திநகர் . 

பழைய குழு அறை , 

அரியானா விதான் சபா செயலகம் , 

விதான் பவன் , 

சண்டிகார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 
( 2 ) 

“ டாக்டர் ஒய்.எஸ் . பார்மர் நூலகக் கூடம் , 
விதான் சபா " , சிம்லா . 

தீர்ப்பாய அறை , அறை எண் . GW 042 , 
ஜார்கண்ட் சட்டமன்றப் பேரவை , 
ராஞ்சி . 

அறை எண் .106 , முதல் தளம் , 
விதான சௌதா , 
பெங்களூரூ -560 233 . 

அறை எண் . 740 

( நாடாளுமன்ற வாசிப்பு கூடம் ) 
மூன்றாம் தளம் , 

கேரளா சட்டமன்றப் பேரவைக் 

கட்டடம் , பேரவை வளாகம் , 

விகாஸ் பவன் அஞ்சல் , திருவனந்தபுரம் -695 033 . 

குழு அறை எண் .2 , 
எம் -02 ( தரைதளம் ) , 

இந்திரா காந்தி விதான் பவன் , 

அரேரா ஹில்ஸ் , போபால் . ( ம.பி. ) 

மையக்கூடம் , நான்காம் தளம் , 
விதான் பவன் , 

பேக்பே ரெக்ளமேஷன் , 

மும்பை -400 032 . 

குழு அறை , 

மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை , சிங்மிராங் , இம்பால் , 
மணிப்பூர் 

795 001 . 

இணைப்புகூடம் , 

மேகாலயா சட்டமன்றப் பேரவை , 
ரில்பாங் , ஷில்லாங் . 

குழு அறை , 
மிசோரம் 

சட்டமன்றப் பேரவை , 

பிரதான கட்டடம் ( இரண்டாம் தளம் ) , 
கருவூல சதுக்கம் , அய்ஸ்வால் . 

மாநாட்டுக் கூடம் , 

சட்டமன்றச் செயலகம் இணைப்பு அறை , 
நாகாலாந்து . 

அறை எண் . 54 ( முதல் தளம் ) , 
ஒடிஷா சட்டமன்றப் பேரவைக் கட்டடம் , 
புவனேஸ்வர் . 


வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 

( 1 ) 

திரு . யாஷ் பால் சர்மா , 
செயலாளர் , 

இமாசலப்பிரதேச விதான் சபா , 
சிம்லா -171 004 . 

திரு . சையத் ஜாவேத் ஹைதர் , 
செயலாளர் ( பொறுப்பு ) , 

ஜார்கண்ட் சட்டமன்றப் பேரவை , ராஞ்சி . 

திருமதி எம் . கே . விசாலாக்க்ஷி 
செயலாளர் ( பொறுப்பு ) , 

கர்நாடக சட்டமன்றப் பேரவை , 

த.பெ.எண் .5074 , எண் . 121 , 

முதல் தளம் , விதான சௌதா , பெங்களூரூ -560 233 . 

திருமதி . கவிதா உன்னிதன் , 

செயலாளர் ( பொறுப்பு ) , 

கேரளா சட்டமன்றச் செயலகம் , 

அறை எண் . 510 , முதல் தளம் , 

சட்டமன்ற கட்டட வளாகம் , திருவனந்தபுரம் -695 033 . 

திரு . அவதேஷ் பிரதாப் சிங் , 

முதன்மைச் செயலாளர் , 

மத்தியப்பிரதேச விதான் சபா செயலகம் , 
போபால் -462 004 ( ம.பி. ) 

திரு . ராஜேந்திரா ஜி . பக்வத் , 
முதன்மைச் செயலாளர் , 

மகாராஷ்டிர சட்டமன்றச் செயலகம் , 

விதான் பவன் , பேக்பே ரெக்ளமேஷன் , 
மும்பை -400 032 . 

திரு . கே . மேகஜித் சிங் , 
செயலாளர் , 

மணிப்பூர் சட்டமன்றப் பேரவை , சிங்மிராங் , 

இம்பால் மேற்கு -795001 . 

திருமதி . ஐ.செ. மோமின் , 

செயலாளர் , 

மேகாலயா சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
எம்.ஜி. சாலை , 

போலிஸ் பஜார் , கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டம் , 
மேகாலயா , 

ஷில்லாங் -793 001 

திரு . எச் . லால்ரினாவ்மா , 

ஆணையர் மற்றும் செயலாளர் , 

மிசோரம் சட்டமன்றப் பேரவை 

திருமதி . குரோஹிதுனுவோ ரியோ , 
கூடுதல் செயலாளர் , 

நாகாலாந்து சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 

கோஹிமா -797 001 , 

நாகாலாந்து 

திரு . ரகுராம் ஆர் . ஐயர் , 
ஓஏஎஸ் ( எஸ்ஏஜி ) , 

சிறப்புச் செயலாளர் , 

மாநிலத் தேர்தல் ஆணையம் , 

ஓடிஷா 


5 


6 

வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 

( 1 ) 

திரு . சுரிந்தர் பால் , 
செயலாளர் , 

பஞ்சாப் விதான் சபா செயலகம் , 
செக்டார் -1 , சண்டிகார் . 

டாக்டர் ஜோக ராம் , 
அரசு செயலாளர் , 
உள்ளாட்சி அரசு , 

இராஜஸ்தான் , ஜெய்ப்பூர் . 

திரு . லலித் குமார் குருங் , 

சிறப்புச் செயலாளர் , 

சிக்கிம் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , நம்னாங் , 
காங்டாக் , 

சிக்கிம் -737 101 . 

முனைவர் . கி . சீனிவாசன் , 
செயலாளர் , 

தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 

சென்னை -600 009 . 

திரு . செ . உபேந்தர் ரெட்டி , 

இணைச் செயலாளர் , 

மாநிலச் சட்டமன்றம் , 

தெலுங்கானா சட்டமன்றச் செயலகம் , பொதுத் தோட்டம் , தெலுங்கானா . 

ஹைதராபாத் -500 004 . 

திரு . சுயிதுயிப்ரு மோக் , 
ட்டி.சி.எஸ் . எஸ்எஸ்ஜி . 

திரு . முகேஷ் சிங்கால் , 
செயலாளர் , 

அறை எண் . 303 , 

விதான் சபா பவன் , டேராடூன் . 

திரு . பிரிஜ் பூஷன் துபே , 
சிறப்புச் செயலாளர் , 

விதான் சபா , விதான் பவன் , 
லக்னோ -226 001. ( உத்திரப்பிரதேசம் ) 
திரு . சுப்ரதிம் பட்டாச்சார்யா , 
செயலாளர் , 

மேற்கு வங்காள சட்டமன்றப் பேரவை . 
திரு . ராஜ் குமார் , 
செயலாளர் , 

டில்லி சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , 
பழைய தலைமைச் செயலகம் , 

டில்லி -110 054 . 

திரு . ஆர் . மௌனிஸ்சாமி , 
செயலாளர் , 

சட்டமன்றப் பேரவை செயலகம் , 
விக்டர் சைமோனல் தெரு , 
புதுச்சேரி -605 001 . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை -600 009 , 
15 ஜூன் , 2022 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் 
( 2 ) 

' குழு அறை A ' , 

பஞ்சாப் விதான் சபா செயலகம் , 
விதான் பவன் , சண்டிகார் . 

அறை எண் . 751 , 

இராஜஸ்தான் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் , ஜெய்ப்பூர் . 

மாநாட்டு அறை , 

சிக்கிம் சட்டமன்றப் பேரவைச் செயலகம் . 

‘ குழு அறை ” , தரை தளம் , 

தலைமைச் செயலக பிரதான கட்டடம் , 

புனித ஜார்ஜ் கோட்டை , 
சென்னை -600 009 . 

குழு அறை எண் . 1 , 
சட்டமன்றக் கட்டடம் , 

பொதுத் தோட்டம் , ஹைதராபாத் , 

சட்டமன்ற முகப்பு அறை , 

திரிபுரா சட்டமன்ற பேரவை , 

அகர்தலா . 

அறை எண் . 321 , 

உத்தரகாண்ட் சட்டமன்றப் பேரவை , 
டேராடூன் . 

“ திலக் கூடம் " , விதான் பவன் , 
லக்னோ . 

மேற்கு வங்காள சட்டமன்றப் பேரவையின் 
“ சட்டமன்ற இல்லம் " கொல்கத்தா . 

குழு அறை எண் . 1 , ( அறை எண் .37 ) 
டில்லி சட்டமன்றப் பேரவை , 

பழைய தலைமைச்செயலகம் , 

டில்லி -110 054 . 

குழு அறை , 

நானகாம் தளம் , 

கட்டட தொகுதி- II , சட்டமன்றப் பேரவை வளாகம் , எண் . 4 , 
விக்டர் சைமோனல் தெரு , 
புதுச்சேரி -605001 . 

நரேந்திர என் . புடோலியா , 

முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 

சத்யபிரத சாகு , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 


( ஆணைப்படி ) 


7 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

FORM 1 

PUBLIC NOTICE OF ELECTION TO THE OFFICE OF PRESIDENT OF INDIA ISSUED BY THE RETURNING OFFICER 
No. SRO G - 24 / 2022 . 

The following Form - 1 , Public Notice of the Secretary General , Rajya Sabha Secretariat , New Delhi Dated 15th June , 
2022 regarding election to the Office of the President of India is republished : 

WHEREAS a notification under sub - section ( 1 ) of section 4 of the Presidential and Vice - Presidential Elections Act , 1952 , 
for the holding of an election to fill the Office of President of India has been issued by the Election Commission , I , P.C. Mody , 
the Returning Officer for such election , do hereby give notice that 

( 1 ) nomination papers may be delivered by a candidate or any one of his proposers or seconders to the undersigned 
at his office in Room No. 29 , Ground Floor , Parliament House , New Delhi , or if he is unavoidably absent , to the Assistant 
Returning Officers , Shri Mukul Pande , Officer on Special Duty ( OSD ) / Shri Surendra Kumar Tripathi , Joint Secretary and Chief 
Vigilance Officer , Rajya Sabha Secretariat at the said office between 11.00 A.M. and 3.00 P.M. on any day ( other than a 
public holiday ) not later than the 29th of June , 2022 ; 

( ii ) each nomination paper shall be accompanied by a certified copy of the entry relating to the candidate in the electoral 
roll for the Parliamentary constituency in which the candidate is registered as an elector ; 

( iii ) every candidate shall deposit or cause to be deposited a sum of Rupees Fifteen Thousand only . This amount may 
be deposited in cash with the Returning Officer at the time of presentation of the nomination paper or deposited earlier in 
the Reserve Bank of India or in a Government Treasury and in the latter case a receipt showing that the said deposit of the 
sum has been so made is required to be enclosed with the nomination paper ; 

( iv ) forms of nomination papers may be obtained from the above said office at the time aforesaid ; 

( v ) the nomination papers , other than those rejected under sub- section ( 4 ) of section 5B of the Act , will be taken up 
for scrutiny at Committee Room No. 62 , First Floor , Parliament House , New Delhi on Thursday , the 30th of June , 2022 
at 11.00 A.M .; 

( vi ) the notice of withdrawal of candidatures may be delivered by a candidate , or any one of his proposers or 
seconders who has been authorised in this behalf in writing by the candidate , to the undersigned at the place specified in 
paragraph ( i ) above before three o'clock in the afternoon of 2nd of July , 2022 ; 

( vii ) in the event of the election being contested , the poll will be taken on Monday , the 18th of July , 2022 between 
hours of 10.00 A.M. and 5.00 P.M. at the places of polling fixed under the rules . 

( By Order ) 

New Delhi , 

P.C. MODY , 

15th June , 2022 . 

Returning Officer for the Presidential Election , 2022 
and Secretary General , Rajya Sabha . 

SATYABRATA SAHOO , 

Chief Electoral Officer 

Secretariat , 
Chennai - 600 009 , 
15th June , 2022 . 

and Principal Secretary to Government , 
Public ( Elections ) Department . 


8 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 

படிவம் -1 

குடியரசுத்தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்பட்ட 
தேர்தல் பற்றிய பொது அறிவிப்பு 

இந்தியக் குடியரசுத்தலைவரின் பதவியை நிரப்புவதற்கென , தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு , 1952 - ஆம் ஆண்டு 
குடியரசுத்தலைவர் மற்றும் குடியரசுத்துணைத்தலைவர் தேர்தல்கள் சட்டத்தின் 4 - வது பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின்கீழ் 
அறிவிக்கை ஒன்றை இந்தியத் தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளதால் , அத்தேர்தல் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியாக உள்ள 
பி.சி. மோடி ஆகிய நான் கீழ்க்கண்டவாறு அறிவிப்பு தருகின்றேன் : 

( 1 ) 

வேட்பு மனுக்களை வேட்பாளர் ஒருவர் அல்லது அவரை முன்மொழிபவர் அல்லது வழிமொழிபவர்களில் 
எவரேனும் ஒருவர் அறை எண் . 29 , தரைத்தளம் , புதுடில்லி , நாடாளுமன்ற இல்லத்தில் கீழே கையொப்பம் 
இட்டவரது அலுவலகத்தில் அவரிடம் அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் அங்கு 
இல்லாவிடில் உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளான திரு . முகுல் பாண்டே , சிறப்புப் பணி அலுவலர் 
( ஓ எஸ் டி ) / திரு . சுரேந்ர குமார் திரிபாதி , இணைச் செயலாளர் மற்றும் முதன்மை விழிப்புப் பணி 
அலுவலர் , மாநிலங்களவை செயலகம் அவர்களிடம் மேற்படி அலுவலகத்தில் , 2022 ஜூன் , 29 ஆம் 
நாளுக்கு பிற்படாமல் ( பொது விடுமுறை நாள் நீங்கலாக ) எந்த ஒரு நாளிலும் காலை 11.00 மணியிலிருந்து 
மாலை 3.00 மணி வரை தாக்கல் செய்யலாம் . 

( ii ) 

வேட்பாளர் எந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக உள்ளாரோ அந்த தொகுதியின் வாக்காளர் 
பட்டியலில் அந்த வேட்பாளர் தொடர்பான பதிவின் சான்றளிக்கப்பட்ட நகல் ஒன்றினை ஒவ்வொரு வேட்பு 
மனுவுடனும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் . 

( iii ) 

ஒவ்வொரு வேட்பாளரும் பதினைந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும் ; அல்லது 
அவ்வாறு இத்தொகை செலுத்தப்பட ஏற்பாடு செய்ய வேண்டும் . இத்தொகை ரொக்கமாக தேர்தல் நடத்தும் 
அதிகாரியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் சமயத்தில் செலுத்தப்படலாம் . அல்லது இந்திய ரிசர்வ் 
வங்கியில் அல்லது அரசு கருவூலம் ஒன்றில் முன்னரே டெபாசிட் செய்து அவ்வாறு டெபாசிட் செய்யப்பட்டதை 
உறுதி செய்யும் ரசீதை வேட்பு மனுவுடன் இணைக்கப்பட வேண்டும் . 

( iv ) 

( V ) 

வேட்பு மனுப் படிவங்களை மேற்குறிப்பிட்ட நேரங்களில் மேற்படி அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் . 
மேற்படி சட்டத்தின் 5B பிரிவைச் சேர்ந்த ( 4 ) உட்பிரிவின்கீழ் நிராகரிக்கப்பட்டவை நீங்கலாக ஏனைய 
வேட்பு மனுக்கள் 2022 - ஆம் ஆண்டு ஜூன் , 30 ஆம் நாள் , வியாழக் கிழமை காலை 11.00 மணிக்கு 
புதுடில்லி நாடாளுமன்ற இல்லம் , முதல் தளத்தில் உள்ள குழு அறை எண் . 62 - ல் பரிசீலனைக்கு 
எடுத்துக்கொள்ளப்படும் . 

( vi ) 

வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பு வேட்பாளரால் அல்லது அவர் எழுத்து மூலமாக 
இது குறித்து அதிகாரமளித்துள்ள அவரை முன்மொழிந்தவர்கள் அல்லது வழிமொழிந்தவர்களில் எவரேனும் 
ஒருவரால் கீழே கையொப்பமிட்டவரிடம் 2022 - ஆம் ஆண்டு ஜூலை , 2 - ஆம் நாள் பிற்பகல் 3 மணிக்கு 
முன்பு மேலே பத்தி ( i ) - ல் குறிப்பிட்டுள்ள இடத்தில் சேர்ப்பிக்கப்படலாம் . 

( vii ) 

தேர்தலில் போட்டியிருக்குமானால் , 2022 - ஆம் ஆண்டு ஜூலை 18 - ஆம் நாள் , திங்கட்கிழமை 
காலை 10.00 மணியிலிருந்து மாலை 5.00 மணி வரையில் , விதிகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வாக்குப் 
பதிவுக்கான இடங்களில் வாக்குப் பதிவு நடைபெறும் . 

( ஆணைப்படி ) 

பி.சி. மோடி , 

புதுடில்லி , 
15 ஜூன் , 2022 

குடியரசுத்தலைவர் தேர்தல் 2022 குறித்த 
தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் 
மாநிலங்களவையின் முதன்மைச் செயலாளர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை -600 009 , 

சத்யபிரத சாகு , 

15 ஜூன் , 2022 . 

தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


